﻿126. "என் இறைவா! இதைப் பாதுகாப்பளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக! இந்நகரவாசிகளில் அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்குக் கனிகளை வழங்குவாயாக!" என்று இப்ராஹீம் வேண்டியதை எண்ணிப்பாருங்கள். அப்போது அல்லாஹ் , "(என்னை) நிராகரிப்பவனுக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன்; பின்னர் நரக வேதனைக்கு அவனை ஆட்படுத்துவேன்; போய்ச் சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது" என்று கூறினான்.
-------------------------------------------
(இறைத்தூதர் இப்ராஹீம் (அலை) அவர்கள் தம் இளம் துணைவியார் ஹாஜரையும் புதல்வர் இஸ்மாயீலையும் மனித சஞ்சாரமற்ற மக்கா பாலைவனத்தில் குடியமர்த்திவிட்டு, அல்லாஹ் விடம் செய்த பிரார்த்தனையை இவ்வசனம் தெரிவிக்கிறது.)
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இப்ராஹீம் (அலை) அவர்கள் அல்லாஹ் வின் இல்லத்தை (கஅபாவை)ப் புனிதமானதாகவும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் அறிவித்தார்கள். நான் மதீனாவை, அதன் இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமானதாக அறிவித்துள்ளேன். ஆகவே, அந்தப் பகுதியிலுள்ள வேட்டைப் பிராணிகள் வேட்டையாடப்படக் கூடாது. அதன் புற்பூண்டுகள் பிடுங்கப்படக் கூடாது.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: மக்கள் (தம் தோட்டங்களில்) முதன்முதலில் பழம் பழுத்திருப்பதைக் கண்டால் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் அதைக் கொண்டுவந்து கொடுப்பார்கள். அதை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் வாங்கி (கையில் வைத்துக்கொண்டு), "இறைவா! எங்கள் கனிகளில் எங்களுக்கு வளம் தருவாயாக! எங்கள் நகரத்திலும் நீ சுபிட்சம் நல்குவாயாக! எங்களின் (அளவைகளான) "ஸாஉ"விலும், "முத்(து)"விலும் எங்களுக்கு அருள்வளம் நிலவச் செய்வாயாக! இறைவா! இப்ராஹீம் (அலை) அவர்கள், உன்னுடைய நபியும், உன் அடியாரும், உன் தோழரும் ஆவார். நானும் உன்னுடைய நபியும் அடிமையும் ஆவேன். அவர்கள் உன்னிடம் மக்காவுக்காகப் பிரார்த்தனை புரிந்தார்கள்.
அவர்கள் மக்காவுக்காக உன்னிடம் கோரியவற்றையும், அவற்றுடன் அவை போன்றவற்றையும் உன்னிடம் நான் மதீனாவுக்காகக் கோருகிறேன்" என்று கூறுவார்கள். பின்னர் தம்மிடம் வந்தவரின் குழந்தைகளில் வயதில் சிறிய குழந்தை ஒன்றை அழைத்து அதனிடம் அந்தப் பழத்தைக் கொடுப்பார்கள்.

மக்கா போன்றே மதீனாவும் புனித நகரம் 
----------------------------------------
அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் அபூதல்ஹா (ரலி) அவர்களிடம், "(நான் கைபருக்குப் புறப்படப்போகிறேன்.) எனக்குப் பணிவிடை புரிய உங்கள் சிறுவர்களில் ஒரு சிறுவரை எனக்காகத் தேடி (அழைத்து) வாருங்கள்" என்று கூறினார்கள்.
ஆகவே, அபூதல்ஹா (ரலி) அவர்கள் என்னைத் தமக்குப் பின்னால் வாகனத்தில் அமர்த்திக்கொண்டு (கைபரை நோக்கிச்) சென்றார்கள். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (வழியில்) தங்கும்போதெல்லாம் அவர்களுக்கு நான் பணிவிடை புரிந்தேன்.
பின்னர் நபி (ஸல்) அவர்கள் (மதீனாவை நோக்கி) வந்தபோது, "உஹுத்" மலை அவர்களுக்குத் தென்பட்டது. அப்போது நபி (ஸல்) அவர்கள், "இந்த மலை நம்மை நேசிக்கிறது. நாமும் அதை நேசிக்கிறோம்" என்று சொன்னார்கள்.
பிறகு மதீனாவைக் கண்டபோது, "இறைவா! இப்ராஹீம் (அலை) அவர்கள் மக்காவைப் புனித (நகர)மாக அறிவித்ததைப் போன்று இந்த இரு மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை நான் புனித (நகர)மாக அறிவிக்கிறேன். இறைவா! (மதீனாவாசிகளான) இவர்களுக்கு இவர்களின் (அளவைகளான) "முத்(து)"விலும், "ஸாஉ"விலும் அருள்வளம் நல்குவாயாக!" என்று பிரார்த்தித்தார்கள்.
ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள மற்றோர் அறிவிப்பில், "இறைவா! அவர்களுக்கு அவர்களின் அளவையில் அருள்வளம் நல்குவாயாக! அவர்களின் "முத்(து)" விலும் அபிவிருத்தியைத் தருவாயாக!" என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. புகாரீ (ரஹ் ) அவர்களது அறிவிப்பில், "மதீனாவாசிகளுக்கு" என்ற சொல் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது.
அனஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இறைவா! மக்காவில் நீ ஏற்படுத்திய அருள்வளத்தின் இரு மடங்கை மதீனாவில் ஏற்படுத்துவாயாக!" என்று பிரார்த்தனை செய்தார்கள்.
அபூசயீத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "இறைவா! இப்ராஹீம் (அலை) அவர்கள் மக்காவைப் புனித (நகர)மாக அறிவித்து, அதைப் புனிதப்படுத்தினார்கள். நான் மதீனாவை, அதன் இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியைப் புனிதமானதாக அறிவிக்கிறேன். ஆகவே, இந்தப் பகுதியில் இரத்தம் சிந்தப்படக் கூடாது. அதில் போர் ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்படக் கூடாது. அங்குள்ள செடி கொடிகள் (கால்நடைகளின்) தீவனத்திற்காக அன்றி, பிடுங்கப்படக் கூடாது. இறைவா! எங்கள் மதீனாவில் அருள்வளம் கொழிக்கச் செய்வாயாக! இறைவா! எங்களின் (அளவைகளான) "ஸாஉ"விலும், "முத்(து)"விலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக! இறைவா! அந்த அருள்வளத்துடன் இரு மடங்கு அருள்வளத்தை (எங்களுக்கு) வழங்குவாயாக!" என்று நபி (ஸல்) அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள்.
மதீனா நகரம் புனிதமாக்கப்பட்டிருப்பது குறித்து ஏராளமான நபிமொழிகள் வந்துள்ளன. அவற்றில், இப்ராஹீம் (அலை) அவர்கள் மக்காவைப் புனித (நகர)மாக அறிவித்தது தொடர்பாக வந்துள்ள ஹதீஸ்களை மட்டுமே இங்கு நாம் இடம்பெறச் செய்துள்யோம். ஏனெனில், அவைதான் இந்த வசனத்திற்கு (126) பொருத்தமானவை ஆகும்.

ஆதியிலிருந்தே புனித நகரமாக விளங்கும் மக்கா 
--------------------------------------------
இறைத்தோழர் இப்ராஹீம் (அலை) அவர்களின் நாவாலேயே மக்கா புனித (நகர)மாக அறிவிக்கப்பட்டது என்று கூறுவோர், இந்த நபிமொழிகளையே ஆதாரமாகக் கொண்டுள்ளனர். வேறு சிலர், பூமி படைக்கப்பட்ட ஆரம்பக் காலத்திலிருந்தே மக்கா புனிதமானதாகவே இருந்துவருகிறது என்று கூறியுள்ளனர். இந்தக் கருத்தே தெளிவானதும் வலுவானதும் ஆகும். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
அல்லாஹ்  வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பே மக்காவைப் புனித (நகர)மாக ஆக்கினான் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் வந்துள்ளன. ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள பின்வரும் ஹதீஸ் அவற்றில் ஒன்றாகும்.
அப்துல்லாஹ்  பின் அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்  இந்நகரத்தைப் புனிதப்படுத்தியுள்ளான். அவன் புனிதப்படுத்திய காரணத்தால் மறுமை நாள்வரை இந்நகரம் புனிதமானதாகவே திகழும். எனக்கு முன்னர் எவருக்கும் இவ்வூரில் போர் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. எனக்குக் கூட, பகலில் சிறிது நேரம் (மட்டுமே) அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ்  புனிதப்படுத்திய காரணத்தால் மறுமை நாள்வரை அது புனிதமானதாகவே திகழும். அங்குள்ள முட்கள் வெட்டப்படக் கூடாது. அங்குள்ள வேட்டைப் பிராணிகள் விரட்டப்படக் கூடாது. (பிறரால்) தவறவிடப்பட்ட பொருள் அங்கு கிடந்தால், அறிவிப்பவர் தவிர வேறு யாரும் அதை எடுக்கக் கூடாது. அங்குள்ள புற்பூண்டுகள் கிள்ளப்படக் கூடாது.
அப்போது அப்பாஸ் (ரலி) அவர்கள், "அல்லாஹ் வின் தூதரே! "இத்கிர்" எனும் புல்லைத் தவிரவா? ஏனெனில், அது வீடுகளுக்கும் உலோகத் தொழிலாளர்களுக்கும் பயன்படுகிறது" என்று கேட்டார்கள். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "இத்கிரைத் தவிர" என்று பதிலளித்தார்கள்.
(யஸீதின் ஆட்சிக் காலத்தில் மதீனாவின் ஆளுநராக இருந்த) அம்ர் பின் சயீத் என்பவர் (மக்காவில் ஆட்சி புரிந்த அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்களுக்கெதிராக) மக்காவை நோக்கிப் படைகளை அனுப்பினார். அப்போது அவரிடம் அபூஷுரைஹ்  அல்அதவீ (ரலி) அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்:
தலைவரே! எனக்கு அனுமதி தாருங்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் நபி (ஸல்) அவர்கள் கூறிய ஒரு செய்தியை உங்களுக்குச் சொல்கிறேன். என்னிரு காதுகளும் அதைச் செவியுற்றன; என் உள்ளம் அதை மனனம் செய்துள்ளது. நபி (ஸல்) அவர்கள் அதைக் கூறும்போது என்னிரு கண்களும் அவர்களைப் பார்த்துள்ளன.
ஆரம்பத்தில் அல்லாஹ் வைப் போற்றிப் புகழ்ந்த நபி (ஸல்) அவர்கள், அதைத் தொடர்ந்து, "அல்லாஹ் தான் மக்காவைப் புனிதப்படுத்தினான். மனிதர்கள் யாரும் அதைப் புனிதமானது என்று அறிவிக்கவில்லை. ஆகவே, அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட மனிதருக்கு அங்கு இரத்தத்தைச் சிந்துவதற்கோ, அங்குள்ள மரத்தை வெட்டுவதற்கோ அனுமதியில்லை. அல்லாஹ் வின் தூதர் அங்கு போர் செய்ததைக் காரணம் காட்டி, அதைப் பொது அனுமதியாக யாரேனும் கருதினால், "அல்லாஹ்  தன்னுடைய தூதருக்கு (மட்டும்)தான் அனுமதியளித்தான்; உங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை" என்று கூறுங்கள்.
எனக்குக்கூட, பகலில் சிறிது நேரம் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் அது எவ்வாறு புனிதமாக இருந்ததோ அதைப் போன்றே இன்றும் அதன் புனிதம் மீண்டு வந்துவிட்டது. (இதை) இங்கு வந்திருப்போர் வராதவருக்குத் தெரிவித்துவிடுங்கள்" என்று கூறினார்கள்.
அப்போது அபூஷுரைஹ்  (ரலி) அவர்களிடம், "அம்ர் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார்?" என்று கேட்கப்பட்டது. அதற்கு, "அபூஷுரைஹே! இதைப் பற்றி உம்மைவிட நான் அதிகம் தெரிந்தே இருக்கிறேன். ஆயினும், "ஹரம்" (புனித பூமியானது) குற்றவாளிக்கும், கொலை செய்துவிட்டு ஓடி வந்தவனுக்கும், கொள்ளை அடித்துவிட்டு ஓடி வந்தவனுக்கும் பாதுகாப்பளிக்காது" என்று அம்ர் கூறியதாக அபூஷுரைஹ்  (ரலி) அவர்கள் பதிலளித்தார்கள்.
இந்தக் கருத்தை நன்கு புரிந்து கொண்டால், "வானங்கள் மற்றும் பூமியைப் படைத்த நாளிலேயே அல்லாஹ்  தான் மக்காவைப் புனிதப்படுத்தினான்" என்று கூறும் ஹதீஸ்களுக்கும், "இப்ராஹீம் (அலை) அவர்கள்தான் அதைப் புனிதப்படுத்தினார்கள்" என்று கூறும் ஹதீஸ்களுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்பதைப் புரிந்துகொள்ளலாம்.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் புனித கஅபாவை எழுப்புவதற்கு முன்பே மக்காவை இறைவன் புனித நகரமாக்கிவிட்டான். இறைவனிடம் அது புனிதம் பெற்றுள்ளது என்பதை இப்ராஹீம் (அலை) அவர்கள் தமது வார்த்தைகளால் அறிவித்தார்கள்; அவ்வளவுதான்.
இதற்கு ஓர் எடுத்துக்காட்டுதான் இறுதித் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்கள் பற்றிய செய்தி. ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்கள் களிமண் வடிவில் இருந்தபோதே, முஹம்மத் (ஸல்) அவர்களே இறுதித் தூதர் என்பதை இறைவன் தீர்மானித்துவிட்டான். அப்படியிருந்தும், இப்ராஹீம் (அலை) அவர்கள் "எங்கள் இறைவா! அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவர்களுக்காக நியமிப்பாயாக!" என்று பிரார்த்திக்கவும் செய்தார்கள் (2:124). இறைவன் தனது திட்டத்திற்கேற்ப அந்தப் பிரார்த்தனையை ஏற்கவும் செய்தான்.
அடுத்து பெரும்பாலோரின் கருத்துப்படி, மதீனாவைவிட மக்காவே சிறந்த நகரமாகும். ஆனால், மக்காவைவிட மதீனாவே சிறந்தது என்று மாலிக் (ரஹ் ) அவர்களும் அவர்களைப் பின்பற்றுவோரும் கருதுகிறார்கள். இது தொடர்பான ஆதாரங்களுடன் இது குறித்து மற்றோர் இடத்தில் விவாதிக்கப்படும், இன்ஷா அல்லாஹ்  (அல்லாஹ்  நாடினால்).

பாதுகாப்பு மையம் 
-----------------------
"என் இறைவா! இதைப் பாதுகாப்பளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக!" என்று இப்ராஹீம் (அலை) அவர்கள் பிரார்த்தித்ததாக அல்லாஹ்  இங்கு கூறியுள்ளான்.
அதாவது இந்நகரவாசிகள் பீதி அடையாமல் இருக்க, அச்சத்திலிருந்து அபயமளிக்கும் நகரமாக அதைத் திகழச் செய்வாயாக என்பது இதன் கருத்தாகும். அவ்வாறே மக்காவை மார்க்க அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலும் பாதுகாப்பு மையமாக அல்லாஹ்  ஆக்கினான். பின்வரும் வசனங்களில் அல்லாஹ்  அதைத் தெரிவிக்கின்றான்:
அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவராவார். (3:97)
அவர்களைச் சுற்றியுள்ள மக்கள் (பகைவர்களால்) சூறையாடப்படும் நிலையில், அபயமளிக்கும் புனித பூமியை நாம் (அவர்களுக்கு) ஏற்படுத்தியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? (29:67)
இன்னும் பல வசனங்கள் உள்ளன. அத்துடன் அந்தப் புனிதப் பகுதியில் சண்டையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறும் நபிமொழிகளும் ஏற்கெனவே இடம்பெற்றுள்ளன.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "மக்காவிற்குள் (போர்) ஆயுதத்தைச் சுமந்துசெல்ல யாருக்கும் அனுமதியில்லை" என்று கூறியதை நான் செவியுற்றேன் என ஜாபிர் (ரலி) அவர்கள் அறிவித்தார்கள்.
"இதைப் பாதுகாப்பளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக!" என இப்ராஹீம் (அலை) அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதாவது (மனித சஞ்சாரமற்ற) இந்த இடத்தை ஓர் ஊராக, அதுவும் பாதுகாப்பான ஊராக ஆக்குவாயாக! புனித கஅபாவைக் கட்டுவதற்குமுன் (குடியிருப்புகள் இல்லாத நேரத்தில்) கேட்ட பிரார்த்தனை ஆகும் இது. எனவே, இது அப்போது பொருத்தமானதாகவே இருந்தது.
பின்னர் ஒரு முறை கஅபா கட்டப்பட்டு, குடியிருப்புகள் அமைந்த பிறகு "என் இறைவா! இந்த நகரத்தைப் பாதுகாப்பளிப்பதாக ஆக்குவாயாக!" என்று இப்ராஹீம் (அலை) அவர்கள் பிரார்த்தித்தார்கள் (14:35). இது இஸ்மாயீல் (அலை) அவர்கள் பிறந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இஸ்ஹாக் (அலை) அவர்கள் பிறந்தபின் கேட்கப்பட்ட பிரார்த்தனை ஆகும். எனவே, அந்த நேரத்திற்கு ஏற்றதாக இது அமைந்தது.
இதனால்தான், அந்த இரண்டாவது பிரார்த்தனையின் இறுதியில் "முதுமையிலும் எனக்கு இஸ்மாயீலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கிய அல்லாஹ் வுக்கே எல்லாப் புகழும் உரியன. என் இறைவன் பிரார்த்தனையைச் செவியுறுபவன் ஆவான்" என்று கூறினார்கள். (14:39)
அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்குக் கனிகளை வழங்குவாயாக!  
"இந்நகரவாசிகளில் அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்குக் கனிகளை வழங்குவாயாக!" என்று இப்ராஹீம் வேண்டியதை எண்ணிப்பாருங்கள்.
அப்போது அல்லாஹ் , "(என்னை) நிராகரிப்பவனுக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன். பின்னர் நரக வேதனைக்கு அவனை ஆட்படுத்துவேன். போய்ச்சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது" என்று கூறினான் என இவ்வசனம் கூறுகிறது.
இத்தொடரில், "நிராகரிப்பவனுக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன்" என்பது பெரும்பாலோரின் கருத்துப்படி, அல்லாஹ்  கூறிய பதில் அறிவிப்பாகும். உபை பின் கஅப் (ரலி), முஜாஹித், இக்ரிமா (ரஹ் ) ஆகியோர் இவ்வாறே கூறியுள்ளனர்.
விரிவுரையாளர் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இதையே சரி கண்டுள்ளார்கள். ஆனால், வேறுசிலர் "இது இப்ராஹீம் (அலை) அவர்களின் பிரார்த்தனையில் அடங்கும்" என்று கூறுகின்றனர். (இதன்படி, "உன்னை நிராகரிப்பவனுக்கும் சிறிது காலம் வசதிகளை வழங்குவாயாக! பின்னர் நரக வேதனைக்கு அவனை ஆட்படுத்துவாயாக!" என்று இப்ராஹீம் (அலை) அவர்களே வேண்டினார்கள் என்று பொருள் வரும்.)
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: இப்ராஹீம் (அலை) அவர்கள் தாம் செய்த பிரார்த்தனையில் இறைநம்பிக்கை கொண்டோரை மட்டும் சேர்த்துக்கொண்டு மற்ற மக்களை விட்டுவிட்டார்கள்.
உடனே அல்லாஹ் , "இறைநம்பிக்கை கொண்டோருக்கு வழங்குவதைப் போன்று இறைமறுப்பாளர்களுக்கும் நான் வழங்குவேன். ஒரு படைப்பைப் படைத்துவிட்டு அவர்களுக்கு நான் வாழ்வாதாரம் வழங்காமல் விடுவேனா? அவர்களுக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன். பின்னர் அவர்களை நரக வேதனைக்கு ஆட்படுத்துவேன். போய்ச்சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது" என்று கூறினான். பின்னர் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் பின்வரும் இறைவசனத்தை ஓதினார்கள்:
"(இறைநம்பிக்கை கொண்ட) இவர்களுக்கும் (இறைவனை மறுக்கும்) அவர்களுக்கும் -அனைவருக்கும் (உம்முடைய இறைவனாகிய) நாம் நமது கொடையை அதிகமாகக் கொடுப்போம். உம்முடைய இறைவனின் கொடை தடுக்கப்பட்டதன்று. (17:20)
மேலும், அல்லாஹ்  கூறுகின்றான்: அல்லாஹ் வின் மீது பொய்யை இட்டுக்கட்டுவோர் வெற்றி பெறமாட்டார்கள். இவ்வுலகில் சில வசதிகள் உண்டு. பின்னர் நம்மிடமே அவர்கள் திரும்பி வரவேண்டியுள்ளது. மறுப்போராக இருந்ததால் அவர்களுக்குக் கடுமையான வேதனையைச் சுவைக்கச் செய்வோம். (10:69,70)
அவர்களைச் சிறிது காலம் (வசதிகளை) அனுபவிக்கச் செய்வோம். பின்னர் அவர்களைக் கடின வேதனைக்கு ஆட்படுத்துவோம். (31:24)
அடுத்து "பின்னர் நரக வேதனைக்கு அவனை ஆட்படுத்துவேன்; போய்ச்சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது இவ்வுலகத்தில் அவனுக்கு வசதிகளை வழங்கி, அதன் நிழலை அவனுக்கு நாம் தாராளமாகக் கொடுத்த பின்னர், அவனை நரக வேதனைக்கு ஆளாக்குவோம். இத்தகையவர்களுக்கு அல்லாஹ்  சிறிது காலம் அவகாசம் அளிப்பான். அதன் பின்னர் வல்லமையும் அதிகாரமும் படைத்தவன் பிடிப்பதைப் போன்று அவர்களைப் பிடி(த்துத் தண்டி)ப்பான். இதையே பின்வரும் வசனம் கூறுகிறது:
அநீதியிழைத்த எத்தனையோ ஊர்(க்காரர்)களுக்கு நான் அவகாசம் அளித்தேன். பின்னர் அவற்றைப் பிடி(த்துத் தண்டி)த்தேன். என்னிடமே திரும்ப வருதல் உண்டு. (22:48)
ஒரு ஹதீஸில், "அநியாயக்காரனுக்கு அல்லாஹ்  அவகாசமளி(த்து விட்டுவை)ப்பான். இறுதியில் அவனைப் பிடித்(துத் தண்டித்)தால் அவனை விடவேமாட்டான்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறிவிட்டுப் பின்வரும் இறைவசனத்தை ஓதினார்கள்:
அநீதியிழைத்த ஊர்(க்காரர்)களைத் தண்டித்தால் உம்முடைய இறைவனின் பிடி இப்படித்தான் இருக்கும். அவனது பிடி கடுமையாகத் துன்பம் தரக்கூடியதாகும். (11:102)
